ம்கா 


தேவனின்‌ தண்டனையும்‌ மீட்பும்‌ 


... இந்தப்‌ புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 

* மகா என்ற பெயரின்‌ அர்த்தம்‌ “கர்த்தரைப்போல யாருண்டு”. 

மீகா என்பது மீகாவேலுக்கு உள்ள மூலச்சொல்லில்‌ இருந்த வந்தது. 

* மீகா என்று பெயருள்ளவர்கள்‌ பலர்‌ வேதாகமத்தில்‌ இருந்தாலும்‌ மொரேசா ஊரைச்‌ சேர்ந்தவனாக (1:1) 
அடையாளப்படுத்தபடுகிறவன்‌ இவன்தான்‌. இந்த ஊரின்‌ முழுப்‌ பெயர்‌ மோர்ஷேத்காத்‌ (1:14). இது 
எருசலேமிற்கு தென்மேற்க்காக இருபது மைல்கள்‌ தூரத்தில்‌ லாகீஸ்‌ பட்டணத்திற்கு அருகாமையில்‌ 
அமைந்துள்ளது. 

௩ யூதாவின்‌ ராஜாக்கள்‌ மூவரின்‌ காலத்தில்‌ இவன்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌. 

* யோதாம்‌ (கிமு 739-731) - ஆகாஸ்‌ (கிமு 731-715) - எசேக்கியா (கிமு 715-686) 

* மகாவின்‌ சமகாலத்தில்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தவர்கள்‌ 
* வடக்கு இராஜ்யத்தில்‌ ஓசியா 
* தெற்கு இராஜ்யத்தில்‌ எருசலேமின்‌ முற்றத்தில்‌ ஏசாயா 

௩ மீகா யூதாவாகிய தெற்கு இராஜ்யத்திற்கே பிரதானமாக தீர்க்கதரிசனம்‌ உரைத்தாலும்‌ இஸ்ரவேலாகிய 
வடக்கு இராஜ்யத்தின்‌ சமாரியா கவிம்க்கப்பட்டுப்‌ போகும்‌ என்பதை முன்னுரைத்தான்‌ (1:6) 

* மகாவின்‌ தீர்க்கதரிசன ஊழியத்தை கிமு 735 முதல்‌ 710 வரை 25 ஆண்டுகள்‌ நிறைவேற்றினான்‌. 

* அதிகாரங்கள்‌ 7 
* வசனங்கள்‌ 105 


வைம... OO OC ம்‌.” 


_ மீகா குறித்து ஒரு பார்வை 


மீகா “நகரத்து தீர்க்கதரிசி” என்று அழைக்கப்பட எல்லாவிதத்திலும்‌ தகுதியானவன்‌ 


முதல்‌ மூன்றில்‌ ஒருபகுதி யூதாவின்‌ பாவங்களை வெளியரங்கமாக்குகின்றது. 

ஈ தேவன்‌ தமது ஜனத்திற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல்‌ செய்வது (3:8) போன்றதுதான்‌ மீகாவின்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சமாரியாவுக்கும்‌, எருசலேமிற்கும்‌ எதிராக அவர்களது பாவங்களை எடுத்துக்காட்டி குற்றஞ்சாட்டுகிறார்‌ (1:2-7). 

ஈ ஜனங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தவறான வழிகளுக்கு இட்டுச்சென்றதற்காக ஆட்சியாளர்கள்‌ மீதும்‌, 
ஆசாரியர்கள்‌ மீதும்‌ தவறான தீர்க்கதரிசிகள்‌ மீதும்‌ குற்றஞ்சாட்டப்படுகிறது. 

* அவர்களது செய்கைகளால்‌ எருசலேம்‌ அழிக்கப்படப்போகிறது. 


இரண்டாவது மூன்றில்‌ ஒருபகுதி காத்திருக்கும்‌ தேவனின்‌ தண்டனையை சொல்லுகிறது 
௩ தேவனுடைய தண்டனையை நிறைவேற்ற அசீரியாவும்‌(5:5-6) பாபிலோனும்‌ (4:10) தயாராக இருக்கின்றன. 


இறுதியான மூன்றில்‌ ஒருபகுதி தண்டனைக்குப்‌ பின்பு தேவனிடத்தில்‌ இருந்து வரவிருக்கும்‌ நம்பிக்கையையும்‌, 

மறுசீரமைப்பையும்‌ சொல்லுகிறது 

மீகா வடக்கு, தெற்கு இராஜ்யங்களின்‌ திட்டவட்டமாள பாவங்களை பட்டியலிடுகிறார்‌. 

ஈ இவற்றில்‌ விக்கிரக வழிபாடு (1:7,5:12-14) நிலங்களை அபகரித்தல்‌ (2:2,9) நிர்வாக தலைமைகளின்‌ சீர்கேடு 
(3:1-3,9-10,7:3) மதத்‌ தலைவர்களின்‌ பித்தலாட்டம்‌ (3:11) கள்ள தீர்க்கதரிசன ஊழியர்கள்‌ (3:5-7,11) உண்மையான 
மனந்திரும்புதல்‌ இல்லாத பலிகளும்‌, காணிக்கைகளும்‌ (6:6-7) திருட்டு நிறைந்த வணிகம்‌,வன்முறை (6:10-12) 
ஆகியவை சொல்லப்படுகிறது. 


கழு. OU அ. ட்டம்‌ 


.. துல்லியமான தீக்கதரிசனங்கள்‌ 


1:6-16 - அசீரியா சமாரியாவை அழித்தல்‌. 

கடைசிகால அழிவுக்கான சிறிய காட்சிப்படுத்துதல்‌ (4:11-13) 

2:12 - மீதியாயிருப்பவர்கள்‌ சேர்க்கப்படும்‌ எதாகால நிகழ்வு 

3:6-7 - தீர்க்கதரிசனங்கள்‌ அற்றுப்போதல்‌ 

3:12,4:9,10 - எருசலேமின்‌ அழிவு அசீரியாவினால்‌ அல்ல பாபிலோனால்‌ வரும்‌ 
ம்காவினால்‌ எரேமியா வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது 3:12 (எரே 26:18) 

4:1-8 - உலகம்‌ முழுவதின்‌ மேலும்‌ வரப்போகும்‌ இராஜ்யம்‌ (ஒரே உலகம்‌) 
5:2 - கிறிஸ்துவின்‌ பிறப்பு (மத்‌ 2:5-6ல்‌ மேற்கோள்‌ காட்டப்பட்டூளது) 

5:7,8 - மீதியாயிருப்பவர்களின்‌ எதிர்கால ஊழியம்‌ 

6:6-8 - தேவனின்‌ எதிர்பார்ப்பு 


7:18-19 - தேவனின்‌ உணமையான சுபாவம்‌ 


இயேசுவின்‌ வாழ்க்கையோடு தொடர்புடைய 2 வசனங்கள்‌ 


மேசியாவின்‌ பிறப்பை குறித்து 5:2 

எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, ந யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே 

சிறியதாயிருந்தும்‌, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர்‌ உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில்‌ வருவார்‌; 
அவருடைய புறப்படுதல்‌ அநாதிநாட்களாகிய பூர்வத்தினுடையது. 


முதல்முறை இயேசு தமது சீஷர்களை பணிசெய்ய அனுப்பியபோது மீகா 7:6ஐ குறிப்பிடுகிறார்‌ 
மகன்‌ தகப்பனைக்‌ கனவீனப்படூத்துகிறான்‌; மகள்‌ தன்‌ தாய்க்கு விரோதமாகவும்‌, மருமகள்‌ தன்‌ 
மாமிக்கு விரோதமாகவும்‌ எழும்புகிறார்கள்‌; மனுஷனுடைய சத்துருக்கள்‌ அவன்‌ வீட்டார்தானே. 


‘Pastor Gabriel Thomasraj ACA Church Avadi 


மீகா புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. அறிமுக உரை 1:1 1. இராஜ்யத்தின்‌ மகிமை 4:1-8 
2. இராஜ்யத்தை தொடர்ந்து வரும்‌ உபத்திரவம்‌ 
11. யூதா, சமாரியா ஆகியவற்றிற்கான அழிவின்‌ 4:9-5:1 
செய்தி 1:2-2:13 C. விடுதலை: வரவிருக்கும்‌ ராஜா 5:2-15 
A. வரவிருக்கும்‌ தண்டனை குறித்த வெளிப்பாடு 1. அவரது முதலாம்‌ வருகை 5:2-3 
1:2-16 


2. அவரது இரண்டாம்‌ வருகை 5:4-15 
B. வரவிருக்கும்‌ தண்டனைக்கான காரணங்கள்‌ 2:1-13 

IV. கண்டனத்தின்‌ செய்தி 
111. அழிவின்‌ செய்தியும்‌ விடுதலையின்‌ செய்தியும்‌ A. தேவனின்‌ முதலாவது குற்றச்சாட்டு 6:1-5 
3:1-5:15 


B. இஸ்ரவேலின்‌ லாவது பகில்‌ 6:6-8 
A. அழிவு: வரவிருக்கும்‌ தண்டனை 3:1-12 7 ம ல தி 


C. தேவனிஎ Dறசசாட்‌ 0:9-16 
1. தலைவர்களுக்கான தண்டனை 3:1-4 தவனின இரணடாவது குற்றச்சாட்டு 
2. கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளுக்கான தண்டனை 3:5-8 1). இஸ்ரவேலின்‌ இரண்டாவது பதில்‌ 7:1-10 
3. எருசலேமுக்கான தணடனை 3:1-4 3:9-12 


B. விடுதலை: வரவிருக்கும்‌ இராஜ்யம்‌ 4:1-5:1 V. முடிவுரை: இஸ்ரவேலுக்கான ஆசீர்வாதம்‌ 7:11-20 


செல்வாள்‌. 5-0 5 ட உ. அவன்‌ 


